NOVEMBER/DECEMBER 2023 


GOTA35B — அறிவியல்‌ தமிழ்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 
AEE 
ர்‌ வலி பகுதி அ — (10% 2 = 20 மதிப்பெண்கள்‌) 
5 வ 2 
அ 


ஓரிரு வார்த்தைகளில்‌ விடையளிக்க. 
1. அறிவியல்‌ அறிஞர்கள்‌ இருவரைக்‌ குறிப்பிடுக. 
2. தமிழில்‌ வெளிவந்த முதல்‌ அறிவியல்‌ நூல்‌ எது? 


3. அறிவியல்‌ கணிதவியல்‌ கோட்பாடுகளைத்‌ தர்க்க ரீதியில்‌ 
தருவது எது? 


4. உயிரினங்கள்‌ பற்றிய இயற்கை அறிவியல்‌ எது? 
5... தமிழில்‌ குறிப்பிடும்‌ சித்தர்கள்‌ வகைகள்‌ யாவை? 
6.  பழனிமலையில்‌ குடிகொண்டுள்ள சித்தர்‌ யார்‌? 
7. நட்சத்திரங்களின்‌ வகைகள்‌ எத்தனை? 

8. செவ்வாய்‌ கோளின்‌ நிறம்‌ என்ன? 

9. Abstract என்பதன்‌ தமிழ்‌ கலைச்சொல்‌ என்ன? 
10. Twitter ன்‌ தமிழ்ப்‌ பதம்‌ என்ன? 


3980 


பகுதி ஆ-- (5 % 5 = 25 மதிப்பெண்கள்‌) பகுதி இ -— (8% 10-30 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. - எவையேனும்‌ மூன்றனுக்கு விடையளிக்க. 

(௮) அறிவியல்‌ சொல்லும்‌ பொருளும்‌ விளக்குக. 16. தமிழில்‌ வெளிவந்த அறிவியல்‌ ஆய்வு நூல்களைப்‌ 
லது) பட்டியலிடுக. 

(ஆ) அறிவியலின்‌ இன்றியமையாமையைப்‌ 17. இலக்கண இலக்கியங்களில்‌ பதிவாகியுள்ள அறிவியல்‌ 

புலப்படுத்துக. தகவல்களை விவரிக்க. 

(அ) தமிழும்‌ மருத்துவமும்‌ குறித்து எழுதுக. 18. சித்தர்களின்‌ பன்முக அறிவியல்‌ பார்வைகளை 
(அல்லது) SusRary\s தொகுத்துரைக்க. 

(ஆ) தமிழும்‌ கணினியும்‌ பற்றி ஆராய்க. 19. புதன்‌, வியாழன்‌ கோள்களின்‌ இயக்கங்களை 

ப்‌ விரித்தெழுதுக. 


(அ) சித்தர்களின்‌ அறிவுப்‌ பதிவுகளை நிறுவுக. ப்‌ 
(அல்லது) 20. ல்‌ க்‌ சொல்லாக்கத்தின்‌ பங்கு, 
(ஆ) அறிவியலுக்கும்‌ சித்தர்களுக்கும்‌ உள்ள வயு வர்க்‌ 
தொடர்பினை எழுதுக. 


(அ) தமிழ்‌ இலக்கிய இலக்கணங்களில்‌ கோள்கள்‌ 
குறித்த செய்திகளை எழுதுக. 


(அல்லது) 
(ஆ) பண்டையத்‌ தமிழர்களின்‌ வானியல்‌ புலமையை 
“ஆராய்க. 
(அ) அறிவியல்‌, கணிதவியல்‌ கலைச்சொல்லாக்கத்தை 
: வரிசைப்படுத்துக. 
(அல்லது) 


(ஆ). கலைச்‌ சொற்களின்‌ ஒலிபெயர்ப்பினை எழுதுக. 


2 3930 3 3930 


